தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 1 .60 காசு 


TG 


9 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


பமையே வெ 


வெல்லும் 


எண் 51 ] 


சென்னை, புதன்கிழமை, டிசம்பர் 18 , 2019 
மார்கழி 2 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2050 
பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


லவா 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை நிலை எண் 218, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2 )த் துறை , 13 நவம்பர் 2019. ) 
தமிழ்நாடு 1926 ஆம் ஆண்டு வணிக சங்கங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 16 /1926 ) 29ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு வணிக சங்கங்களின் ஒழுங்குமுறை விதிகளில் செய்யக்கருதியுள்ள 
கீழ்க்காணும் வரைவுத் திருத்தம் , மேற்சொன்ன சட்டத்தின் 30ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு அதனால் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து மூன்று மாதங்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , தொழிலாளர் ( ம ) வேலைவாய்ப்புத் துறையால் குறிப்பிடப்படும் நாளில் இந்த வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு 
எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் 
வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகளை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . 
மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் , அவற்றை சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் ஆணையர் 
வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , புனித ஜார்ஜ் கோட்டை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளில் , 3ஆம் ஒழுங்குமுறை விதிக்குப் பின்னர் , பின்வரும் ஒழுங்குமுறை விதி சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது: 
" 3 - A . மேற்சொன்ன சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள அனைத்து கோரிக்கைகளுக்கும் பதிவு தொடர்பான அத்தகைய 

A . மேற்சொன்ன சட்டத்தில் வரையறுகதைக்கான விண்ணப்பம் உள்ளதாக , வணிக ரதத்தை பதிவு செய்து , 
ஒழுங்குமுறைவிதிகளுக்கும் இணக்கமாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் உள்ளதாக , வணிக சங்கங்களின் பதிவாளர் , மன 
நிறைவுடைவாராயின் , அத்தகைய விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து 45 நாட்களுக்குள் , வணிக சங்கத்தை பதிவு செய்து , 
அதற்கான பதிவுச் சான்றிதழை வழங்குவார் . 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


[ 1 ] 


DTP -II-2-(51) ( T Sup ) - 1 


[ அரசாணை (2D ) எண் 87 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1)த் துறை , 21 நவம்பர் 2019.) 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(a ) பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (a ) பகுதியின் கீழ் நியமிக்கப்பட்ட குழுவின் ஆலோசனையை 
கருதிப்பார்த்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் , இரசாயன தொழிற்சாலையில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் 
(2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்க வேண்டிய குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களை 
அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் நிர்ணயம் செய்கிறார் . 
2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கும் வரும் . 

விவர அட்டவணை 
இரசாயன தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகைகள் 


மாதமொன்றுக்கான 
குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூ ) 


( 3) 


தொழில்நுட்ப பணியாளர்கள் 
(1) தொழில்நுட்ப மேலாளர் (இரசாயனம் இயந்திர /மின் கட்டுமானம் / கருவியியல் 

10 ,500 
( 2) பொறியாளர் (இரசாயனம் இயந்திர /மின் கட்டுமானம் கருவியியல் ) 

10 ,000 
( 3) மேற்பார்வையார் (இரசாயனம் /இயந்திர /மின் கட்டுமானம் கருவியியல் ) 

9 ,600 
பாதுகாப்பு அலுவலர் : 
1 . பாதுகாப்பு அலுவலர் 

9 ,600 
நிருவாகப் பணியார்கள் : 
(1) நிருவாக மேலாளர் 

9 , 200 
(2 ) நிருவாக உதவியாளர் 

8 , 400 
( 3) அலுவலக உதவியாளர் /உதவியாள் 

8, 050 
(4 ) ஓட்டுநர் 

8 ,400 
தொழிலாளர் வகை : 
(1) இயந்திர தொழில்நுட்ப வல்லுநர் 

8 ,850 
( 2 ) மின் தொழில்நுட்ப வல்லுநர் 

8 , 850 
கருவிகளை இயக்கும் வல்லுநர் 

8 , 850 
நீரிலிருந்து கனிமப்பொருட்களை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை இயக்குபவர் 

8 , 850 
( De- Mineralised Water Plant Operator ) 
பி .டி .சி . ( PDC) கருவி இயக்குபவர் 

8 ,850 
(6 ) பாரந்தூக்கி ( Forklift) இயக்குபவர் 

8 , 850 
கொதிகலன் இயக்குபவர் 

8 ,850 
இந்திய கொதிகலன் ஒழுங்குபடுத்துதல் விதிகளின் கீழ் வரக்கூடிய கொதிகலன்களை 

8 ,850 
பற்றவைக்கும் பணிகளை மேற்கொள்பவர் (IBR Welder ) 
( 9) பற்றவைப்பவர் 

8 , 850 
( 10 ) பொருத்துநர் 

8 , 850 
( 11) கருவிகளை ஆயத்த நிலைக்கு ஏற்பாடு செய்து நிறுவுபவர் ( Rigger ) 

8 , 850 
( 12) இரசாயன பொருட்கள் பயன்பாட்டுக் கருவிகளை இயக்குபவர் ( Chemical Operator ) 

8 , 850 
( 13 ) பணியாள் 

8 , 850 
விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(1) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் மாதம் ஒன்றுக்கு ரூ. 50/ - ( ஐம்பது ரூபாய் மட்டும் ) கூடுதலாக 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளன்று அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , 
அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 3) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்ளிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


